Ex-IV -1 - 76A - F & U 
[ Regd . No. TNICCN/ 467 / 2012- 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[ Price: Rs . 2 . 40 Paise. 


GOVERNMENT OF TAMIL NADU 

2017 


காடு 


1 


. 


* * 


ப் 


கப்பன் 


தமிழ்நாடு அரசிதழ் 
சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


மயே வெல் 


வல்லும் 


No. 76A ] | 


சென்னை, வெள்ளிக்கிழமை, மார்ச் 24 , 2017 
பங்குனி 11 , துன்முகி , திருவள்ளுவர் ஆண்டு- 2048 


பகுதி IV - பிரிவு 1 


தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


பொருளடக்கம் 


பக்கங்கள் 


சட்டமுன்வடிவுகள் : 
எண் 18/ 2017 - தமிழ்நாடு நிதிநிலை நிருவாகத்தில் பொறுப்புடைமைத் (திருத்தச் ) 

சட்டம் ..... ... .. . ... ... .. 


" 


- 


2-3 


எண் 19/ 2017 - தமிழ்நாடு நகர்ப்புற மற்றும் ஊரகத் திட்டத் திருத்தச் சட்டம் ... 


IV - 1 Ex . (T ) ( 76A ) - 1 


[ 1 ] 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2017 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 24 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் 

அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க காரண விளக்கவுரையுடன் 
சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 130 - ஆம் விதியின்கீழ் பொதுத் 
தகவலுக்காக வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 18 / 2017 . 
2003 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதிநிலை நிருவாகத்தில் பொறுப்புடைமைச் 

சட்டத்தை மேலும் திருத்துவதற்கானதொரு சட்ட முன்வடிவு. 
இந்தியக் குடியரசின் அறுபத்து எட்டாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் பேரவையால் 

பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக . 
குறுந்தலைப்பு . 1 . இந்தச் சட்டம் , 2017 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதிநிலை நிருவாகத்தில் 

பொறுப்புடைமைத் (திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 
4 - ஆம் 

2 . 2003 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதிநிலை நிருவாகத்தில் பொறுப்புடைமைச் சட்டத்தின் பமிள்மிணு 
பிரிவிற்கான 4 - ஆம் பிரிவின் (2 ) ஆம் உட்பிரிவில், ( b ) எனும் உட்கூறில் பின்வரும் சொற்றொடரானது 

டண்தப் 
திருத்தம் . அமைக்கப்படுதல் வேண்டும் : 

16 / 2003 . 
" (b ) மாநில மொத்த உற்பத்தி மதிப்பீட்டிற்கும் நிதிநிலைப் பற்றாக்குறைக்கும் உள்ள 
விகிதத்தை 2002 - 2003 - ஆம் நிதியாண்டில் தொடங்கி ஒவ்வோர் ஆண்டும் நூற்றுக்கு 0 .25 
விழுக்காடு முதல் 0. 30 விழுக்காட்டளவாக ஆண்டுதோறும் குறைத்து 2018 - ஆம் ஆண்டு 
மார்ச்சு மாதம் 31 - ஆம் தேதி வாக்கில் எட்டக்கூடிய மாநில மொத்த உற்பத்தி மதிப்பீட்டிற்கும் 
நிதிநிலைப் பற்றாக்குறைக்கும் உள்ள விகிதத்தை இடைக்கால இலக்காக மூன்று 
விழுக்காட்டளவிற்கு மிகாதவாறு குறைத்து அதன் பின்னர் அதே நிலையைத் தொடர்ந்து 
பின்பற்றுதல் வேண்டும் . 


ன 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்கக் - காரண விளக்கவுரை 


உதய் மின் திட்டத்தின்கீழ் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் கடனை 
மாநில அரசு ஏற்றுக்கொண்டதன் காரணமாக ஏற்படும் நிதிப் பற்றாக்குறைக்காக 
நிர்ணயிக்கப்பட்ட நிதி மேலாண்மை இலக்குகளைப் பராமரிப்பதற்கான கால அளவை நீட்டிப்பு 
செய்வதற்காக , 2003 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நிதிநிலை நிருவாகத்தில் பொறுப்புடைமைச் 
சட்டத்தினை (தமிழ்நாடு சட்டம் 16/ 2003 ) திருத்தம் செய்வதென கருதப்பட்டுள்ளது . 


2 . இச் சட்ட முன்வடிவு மேற்சொன்ன முடிவிற்கு செயல்வடிவம் கொடுக்கவிழைகிறது . 


D . ஜெயக்குமார் , 
அமைச்சர் , மீன்வளம் , நிதி மற்றும் 
பணியாளர் (ம ) நிர்வாக சீர்திருத்தத் துறை . 


அ . மு .பி . ஜமாலுதீன் , 

செயலாளர் . 


IV - 1 Ex. (T ) (76A ) - 2 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


2017 - ஆம் ஆண்டு மார்ச் திங்கள் 24 - ஆம் நாளன்று தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவையில் 

அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , நோக்க காரண விளக்கவுரையுடன் சேர்த்து , 
தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை விதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக 
வெளியிடப்படுகின்றது . 


சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 19/2017 . 
1971 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற மற்றும் ஊரகத் திட்டச் சட்டத்தை மேலும் 

திருத்துவதற்கானதொரு சட்ட முன்வடிவு . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து எட்டாவது ஆண்டில் தமிழ்நாடு மாநில சட்ட மன்றத்தில் 
பின்வருமாறு சட்டம் இயற்றப்படுவதாகுக : 

1 . (1) இந்தச் சட்டம் 2017 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற மற்றும் ஊரகத் திட்டத் குறுந்தலைப்பு 
(திருத்தச்) சட்டம் என வழங்கப்பெறும் . 

மற்றும் 

தொடக்கம் . 
(2 ) இந்தச் சட்டம் உடனடியாக நடைமுறைக்கு வரும் . 
2 . 1971 ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற மற்றும் ஊரகத்திட்டச் சட்டத்தின் 50 ஆம் 50- ஆம் 
பிரிவில் மூன்று ஆண்டுகள் காலத்திற்கு " எனும் சொற்றொடருக்குப் பதிலாக " ஐந்து ஆண்டுகள் 

பிரிவிற்கான 
காலத்திற்கு ” எனும் சொற்றொடர் அமைக்கப்படுதல் வேண்டும் . 

திருத்தம் . 


தமிழ்நாடு சட்டம் 

35/ 1972. 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 


நோக்க - காரண விளக்கவுரை . 


1971 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற மற்றும் ஊரகத் திட்டச் சட்டத்தின் (தமிழ்நாடு சட்ட 
எண் 35 /1972 ) 50 ஆம் பிரிவிற்கு இணங்க நிலத்தின் அல்லது கட்டிடத்தின் மேம்பாடு 
வளர்ச்சிக்காக வழங்கப்பட்ட அனுமதி ஒவ்வொன்றும் மூன்று ஆண்டுகள் காலத்திற்கு 
நடைமுறையில் இருக்கும் . மாநிலத்தில் பெரிய அளவிலான மேம்பாட்டு செயல்பாடுகள் 
நடைபெறாது இருக்கின்ற பொழுது 1971 ஆம் ஆண்டில் திட்ட அனுமதி செல்லுபடியாகும் கால 
அளவானது மூன்று ஆண்டுகள் காலமாக அறுதி செய்யப்பட்டது . வகுத்துரைக்கப்பட்ட மூன்று 
ஆண்டுகள் காலத்திற்குள் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், தகவல் மற்றும் தொழில்நுட்ப 
அறிவியல் பூங்காக்கள், கடைகள் மற்றும் நகரியங்கள் போன்றவைகளை மிக அதிக அளவில் 
மேம்பாடு அடையச் செய்யும்போது நபர்களுக்கு இடர்பாடுகள் ஏற்பட்டது . அது அரசின் 
கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது . மேலும் மனித ஆற்றல் மற்றும் மூலப்பொருட்கள் 
கிடைக்கப்பெறாது போன்ற பல காரணங்களின் விளைவாக மேம்பாட்டு திட்டங்களை உரிய 
காலத்திற்குள் நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்படுகிறது . மேலும் சென்னை பெருநகர வளர்ச்சிக் 
குழும அதிகார அமைப்பு மூன்று ஆண்டுகளிலிருந்து ஐந்து ஆண்டுகள் வரை திட்ட அனுமதியின் 
செல்லுந்தன்மைக் காலத்தை நீட்டிப்புச் செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது . அதன் காரணமாக 
அரசு அனுமதியின் செல்லுந்தன்மைக் காலத்தை மூன்று ஆண்டுகளிலிருந்து ஐந்து ஆண்டுகள் 
வரை நீட்டிப்பு செய்யும் பொருட்டு மேற்சொன்ன தமிழ்நாடு சட்டம் 35 / 1972 - ஐ 
பொருந்தத்தக்கவகையில் திருத்தம் செய்வதென முடிவு செய்துள்ளது . 


2 . இந்தச் சட்ட முன்வடிவு மேற்சொன்ன முடிவிற்குச் செயல் வடிவம் கொடுக்க விழைகிறது . 


உடுமலை K . ராதாகிருஷ்ணன் , 

வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற 
வளர்ச்சித் துறை அமைச்சர் . 


அ . மு . பி . ஜமாலுதீன் , 

செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


